© [Regd. No. TN/CCN/467/2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Rs. 5.60 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


ன. EXTRAORDINARY  pua.isHeD BY AUTHORITY 


No. 285] CHENNAI, TUESDAY, JULY 25, 2023 
Aadi 9, Subakiruthu, Thiruvalluvar Aandu-2054 


Part II—Section 2 


Notifications or Orders of interest to a Section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


WATER RESOURCES DEPARTMENT 
ACQUISITION OF LANDS 
FORM-IV 


[See rule 13(1)] 


PRELIMINARY NOTIFICATION 


[அரசானை இலை) ஏனம்‌ 47, நீர்வள (என்‌2)தீ துறை, 7 ஜூலை 2023, ஆணி 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. II(2)/WRI/713(a-1)/2023. 


Whereas it appears to the appropriate Government has given Administrative Sanction that a total of 
1.53.5 hectares of land is required in Pudukudi Village in Cheranmahadevi Taluk in Tirunelveli District for 
public purpose namely Tamirabarani-Karumeniyar-Nambiyar interlinking Flood Carrier Canal Project. Environmental 
Impact Assessment study for the irrigation project (ie) formation of Flood Carrier Canal from Kannadian 
Channel to Drought Prone Areas of Sattankulam, Tisayanvillai by interlinking Tamirabarani-Karumeniyar-Nambiyar 
Rivers in Tirunelveli and Thoothukudi Districts in Tamil Nadu has been carried out by "WAPCOS" under the 
Section 3(3) of the Environmental Protection Act 1986. The land is acquired to wit for the formation of Flood 
Carrier Canal. As the Environment Impact Assessment study has been carried out for this irrigation project, 
Social Impact Assesment shall not apply according to the provision of sub-section 2 of Section 6 of Right to 
Fair Compensation and Transparency in Land Acquisition, Rehabilitation and Resettlement Act, 2013 (copy of 
Enviornmental Impact Assessment study report is attached herewith). The Requisition body entered on the 
project area on 08.04.2010 and 02.04.2012 and canal was dug to Flood Carrier Project. No family was displaced 
due to the land acquisition. The Sub Collector, Cheranmahadevi is appointed as Administrator for the purpose 
of Rehabilitation and Resettlement. Therefore, it is notified that for the above said project in Pudukudi Village 
of Cheranmahadevi Taluk in Tirunelveli District, land measuring an extent of 1.53.5 hectares, the details of 
which are specified in the Schedule below, is under acquisition: 


॥-2 Ex. (285) [1] 


2 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Regis- 
Name & address 9 
Trees tered 
of person interested 
holders 


SCHEDULE 


me Area 
sd Classif- | inder 
cation யுகம்‌ Boundaries 
of land q 
tion 


ட்ட ட ஸு உண 
S/o. Esakki 


1 16/2 0.54.0 15 , 17, 18 
Padayachi 

2 17/1 Dry 0.54.0 18 17/2,16 1 20 Well -1 Paramasivan 
S/o. Ramasamy 


Sakradees 


_ 


3 18/1 Dry 0.23.0 18/2 15,16 17 20 Thatchinamoorthi 
S/o. Late Velsamy 
| [| 0.05.0 20/2B | ee | 17 இ Paramasivan 
S/o. Ramasamy 


ial 0.04.0 20/2A2 ee 1. Mookkathevar 
S/o. Kumarasamy 
Thevar 
2. Valliammal 
W/o. lyappan 
23/5B2 Wet 0.13.5 | 23/5B1A, | 20,23/5B1E | 23/4 Muthulakshmi 
23/5B1B, W/o. V. Athimloolam 
23/5B1C, 
23/5B1D, 
23/5B1E 


| totel =f ss || CC ளி கண ண கை பை 


This notification is made under sub-section (1) of Section 11 of the Right to Fair Compensation and 
Transparency in Land acquisition, Rehabilitation and Resettlement Act, 2013 (Central Act 30 of 2013), to all whom it 
may concern. 

A plan of the land may be inspected in the Office of the Special District Revenue Officer, Tamirabarani-Karumeniyar- 
Nambiyar River Linking Project, Tirunelveli and Land Acquisition Officer on any working day during the working 
hours 


The Government is authorized the requiring department Executive Engineer, water Resources Department, 
Special Project Division, Tirunelveli and his staff to enter upon a survey land, take levels of any land, dig or bore 
into the sub-soil and do all other acts required for the proper execution of their work as provided and specified in 
Section 12 of the said Act. 

Under sub-section (4) of Section 11 of the said Act, no person shall make any transaction or cause any transaction 
of land i.e. sale / purchase, etc or create any encumbrances on such land from the date of publication of this notification 
in the Tamil Nadu Government Gazette without prior approval of the Special District Revenue Officer. 

Objections to the acquisition, if any, may be filed by the person intersted within 60 (Sixty) days from the date of 
publication of this notification in the Tamil Nadu Government Gazette as provided under Section 15 of the said Act 
before the Special District Revenue Officer. 


படிவம்‌-|/ 
[13(1)ஆம்‌ விதியைக்‌ காண்க] 


முதல்நிலை அறிவிக்கை 


[அரசானை இலை) ஏண்‌ 47, நீர்வள (என்‌2)தி துறை, O7 ஜூலை 2023, ஆணி 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ சேரன்மகாதேவி வட்டம்‌, புதுக்குடி கிராமத்தில்‌ மொத்தம்‌ 1.53.5 ஹெக்டேர்‌ நிலம்‌ 
தாமிரபரணி- கருமேனியாறு-நம்பியாறு இணைப்புத்‌ திட்டத்திற்காக வெள்ளநீர்க்கால்வாய்‌ எனப்படும்‌ பொதுநலப்‌ பயன்பாட்டிற்காகத்‌ 
தேவைப்படுவதாக உரிய அரசு உத்தேசித்து நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு 
நதிகளை இணைத்து கன்னடியன்‌ கால்வாயிலிருந்து உபரி நீரை சாத்தான்குளம்‌, திசையன்விளை ஆகிய வறட்சிப்‌ பகுதிகளுக்கு 
வெள்ளநீர்க்கால்வாய்‌ அமைக்க உபயோகப்படுத்தப்படுவதால்‌ நீர்ப்பாசன திட்டத்திற்கான சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு “WAPCOS” 
நிறுவனத்தால்‌ சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்புச்சட்டம்‌ 1986 பிரிவு 3(3)ன்படி சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY a 


இந்நிலங்கள்‌ வெள்ளநீர்க்‌ கால்வாய்‌ நீர்ப்பாசன திட்டம்‌ அமைப்பதற்காக மட்டும்‌ கையகம்‌ செய்யப்படுகிறது. இத்திட்டத்திற்காக 
சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதால்‌ 2013ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு 
பெறுவதற்கும்‌ மற்றும்‌ ஒளிவுமறைவின்மைக்கும்‌ மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 6(2)-ன்படி 
சமூக தாக்க மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ள வேண்டியதில்லை. பிரஸ்தாப நிலங்களில்‌ 08.04.2010 மற்றும்‌ 02.04.2012 ஆகிய 
தேதிகளில்‌ கேட்புத்‌ துறையினால்‌ முன்நுழைவு செய்யப்பட்டு கால்வாய்‌ தோண்டப்பட்டுவிட்டது. இத்திட்டத்திற்காக நிலங்கள்‌ 
கையகப்படுத்தப்படுவதன்‌ காரணமாக குடும்பங்கள்‌ ஏதும்‌ இடமாற்றம்‌ செய்யப்படவில்லை. மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்வு 
வழங்குவதற்காக சேரன்மகாதேவி சார்‌ ஆட்சியர்‌ நிர்வாகியாக நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. எனவே திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ 
சேரன்மகாதேவி வட்டத்தைச்‌ சேர்ந்த புதுக்குடி கிராமத்தில்‌ மேற்சொன்ன திட்டத்திற்காக 1.53.5 ஹெக்டேர்‌ பரப்பளவு கொண்ட 
நிலப்பகுதி கையகப்படுத்தப்படவுள்ளது என அறிவிக்கப்படுகிறது. அதன்‌ விரிவான விவரங்கள்‌ பின்வருகின்றன. 


அட்டவணை 
நிலத்தின்‌ மீது புற்று 


பப்பவரின்‌ பெயரும்‌ 
இரு ய 
முகவரியும்‌ 


ண கைய! 


= 


(6) 


யஸ்‌. 


ஷூ 
6 
இப்டி 2 


இசக்கி படையாச்சி மகன்‌ 386 
சாக்ரட்டீஸ்‌ 
இராமசாமித்‌ தேவர்‌ மகன்‌ 339 
பரமசிவன்‌ 
லேட்‌ வேல்சாமி மகன்‌ 457 
தட்சிணாமூர்த்தி 

Wet 0.05.0 20/2B 18,17 20/5B 23 ராமசாமித்‌ தேவர்‌ மகன்‌ 459 
பரமசிவன்‌ 


Wet 0.04.0 20/2A2 18 20/5A 23 1. குமாரசாமித்‌ தேவர்‌ 
மகன்‌ மூக்கத்தேவர்‌ 
2. ஐயப்பன்‌ மனைவி 
வள்ளியம்மாள்‌ 
23/52 Wet 0.13.5 23/5B1A, 20,23/ 23/4 25 வி. ஆதிமூலம்‌ மனைவி 
23/5B1B, 5BI1E முத்துலெட்சுமி 
235510, 
235510, 
235516 


இந்த அறிவிக்கை, 2013 ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமாக சரியீடு பெறுவதற்கும்‌ மற்றும்‌ 
ஒளிவுமறைவின்மைக்கும்‌, மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 30/2013) 11(1) பிரிவின்‌ 
கீழ்‌ வழங்கப்பட்டிருக்கும்‌ விதிமுறைகளின்‌ கீழ்‌ தொடர்புடைய அனைவருக்காகவும்‌ வெளியிடப்படுகிறது. 


தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, நதிநீர்‌ இணைப்புத்திட்டம்‌, திருநெல்வேலி மற்றும்‌ தனி வட்டாட்சியர்‌ ஆகியோரால்‌ யாதொரு 
வேலை நாட்களிலும்‌ வேலை நேரங்களிலும்‌ நிலத்தின்‌ திட்டம்‌ குறித்து ஆய்வு செய்யப்படலாம்‌. 


மேற்சொன்ன சட்டத்தின்‌ 12 ஆம்‌ பிரிவில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும்‌ வழங்கப்பட்டுள்ளவாறு, நிலத்தில்‌ நுழைதல்‌, யாதொரு 
நிலங்களை அளவெடுத்தல்‌, அடிமண்ணை தோண்டுதல்‌ அல்லது ஆழ்துளையிடுதல்‌ மற்றும்‌ இது தொடர்பான அனைத்து 
செயல்களையும்‌ முறையாகச்‌ செயல்படுத்த கேட்புத்துறையான நீர்வளத்துறை சிறப்புத்‌ திட்டக்‌ கோட்டம்‌ செயற்‌ பொறியாளர்‌ 
அலுவலருக்கு மற்றும்‌ அவரது பணியாளருக்கு அதிகாரம்‌ அளிக்கப்படுகிறது. 


இச்சட்டத்தின்‌ 11(4) ஆம்‌ பிரிவின்கீழ்‌, யாதொரு நபரும்‌ நிலத்தை விற்பனை செய்தல்‌ / வாங்குதல்‌ போன்ற யாதொரு 
பரிமாற்றங்களில்‌ ஈடுபடுதல்‌ அல்லது பரிமாற்றங்கள்‌ செய்தல்‌ அல்லது தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, நதிநீர்‌ இணைப்புத்திட்டம்‌, 
திருநெல்வேலி முன்‌ அங்கீகாரம்‌ இன்றி இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து யாதொரு வில்லங்கங்களையும்‌ ஏற்படுத்த 
இயலாது. 


கையகப்படுத்துதல்‌ தொடர்பாக மறுப்புரை ஏதேனும்‌, இருப்பின்‌, இச்சட்டத்தின்‌ 15ஆம்‌ பிரிவின்‌ கீழ்‌ 
தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்குள்‌ (அறுபது நாட்களுக்குள்ளாக) 
பற்றுள்ளவர்‌ அதனை, தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலரிடம்‌ அளிக்கலாம்‌. 


4 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அரசாணை இலை) ஏண்‌ 47, நீர்வள (என்‌2)தி துறை, 7 ஜூலை 2023, அணி 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. 1I(2)/WR/713(a-2)/2023 


Whereas it appears to the appropriate Government has given Administrative Sanction that a total of 3.14.52 hectares 
of land is required in Melaseval Part-2 Village in Cheranmahadevi Taluk in Tirunelveli District for public purpose 
namely Tamirabarani-Karumeniyar-Nambiyar interlinking Flood Carrier Canal Project. Environmental Impact Assessment 
study for the irrigation project (ie) formation of Flood Carrier Canal from Kannadian Channel to Drought Prone Areas 
of Sattankulam, Tisayanvillai by interlinking Tamirabarani-Karumeniyar-Nambiyar Rivers in Tirunelveli and Thoothukudi 
Districts in Tamil Nadu has been carried out by "WAPCOS" under the Section 3(3) of the Environmental Protection Act, 
1986. The land is acquired to wit for the formation of Flood Carrier Canal. As the Environment Impact Assessment 
study has been carried out for this irrigation project, Social Impact Assesment shall not apply according to the provision 
of sub-section 2 of Section 6 of Right to Fair Compensation and Transparency in Land Acquisition, Rehabilitation 
and Resettlement Act, 2013. The Requisition body entered on the project area on 31.08.2011 and canal was dug 
to Flood Carrier Project. No family was displaced due to the land acquisition. The Sub Collector, Cheranmahadevi 
is appointed as Administrator for the purpose of Rehabilitation and Resettlement. Therefore, it is notified that for the 
above said project in Melaseval Part-2 Village of Cheranmahadevi Taluk in Tirunelveli District, land measuring an 
extent of 3.14.52 hectares, the details of which are specified in the Schedule below, is under acquisition: 


SCHEDULE 


SI. | Survey னு Name & address of 
cation : Boundaries Trees : 
No. No. af land person interested 


ராறு [altel 06 [oll || 
Os OO 1 | 
Pa [exons | ர [2௩] ஊக] ௯ [sa | soon | - | - [over Sarinatnan | ஸா] 


541/ Adham @ Beroskhan 

3 | 541/3A2 | Dry | 0.18.00] 541/28 | 541/3B | 541/3C1| 541/3A1 தத்‌ யய இ: 
S/o. Ayupkhan 

4 [ 541/3B Dry | 0.43.65] 541/2 539 | 541/3C1] 541/3A2 edna பட்கள்கர்‌ | அதது 
S/o. Ayupkhan 

5 |547/A2B1] Dry | 0.05.05} 547/1A1B| 547/1A2B2] 547/48 | 547/1A1 ராவி 887 
W/o. Vellapandy 

547/ Perumathal 


Structures 


559/1B 0.20.00} 559/1, | 559/3A | 559/2A | 539, 557 Natarajan 
S/o. Sanmugam 
559/2& 0.08.35 நபி [ஷு நபி பல்‌ | 
5/0. பல்‌ | 


559/3B1 0.40.50 559/3B2 559/4 = Magesh 
Aravindhakshanmenan 
Director Fine 
Automative Industries 
Radiators (P) Limited 

559/3B2 0.28.50 559/3C 559/4 559/3B1 Magesh 
Aravindhakshanmenan 
Director Fine 
Automative Industries 
Radiators (P) Limited 


Krishnan 

S/o. Servakaran 
Soundirarajan 
S/o. Nallathambi 


நய 559/3C idle 0.69.00 | 558, 371 ப 559/4 | 559/3B2 நஜி 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 5 


Classifi- 
cation Boundaries 
of land 


Name & address of 
person interested 


Structures 


560/3 


13 னை 0.04.04 560/3 560/2A 
Aravindhakshanmenan 
Director Fine 
Automative Industries 
Radiators (P) Limited 


0.39.10 560/2B Krishnan 592 
S/o. Servakaran 


This notification is made under sub-section (1) of Section 11 to the Right to Fair Compensation and Transparency 
in Land acquisition, Rehabilitation and Resettlement Act, 2013 (Central Act 30 of 2013), to all whom it may concern. 


A plan of the land may be inspected in the Office of the Special District Revenue Officer, Tamirabarani-Karumeniyar- 
Nambiyar River Linking Project, Tirunelveli and Land Acquisition Officer on any working day during the working hours 


The Government is authorized the requiring departmet Executive Engineer, Water Resources Department, Special 
Project Division, Tirunelveli and his staff to enter upon a survey land, take levels of any land, dig or bore into the 
sub-soil and do all other acts required for the proper execution of their work as provided and specified in Section 12 
of the said Act. 


Under sub-section (4) of Section 11 of the said Act, no person shall make any transaction or cause any transaction 
of land i.e. sale / purchase, etc or create any encumbrances on such land from the date of publication of this notification 
in the Tamil Nadu Government Gazette without prior approval of the Special District Revenue Officer. 


Objections to the acquisition, if any, may be filed by the person intersted within 60 (Sixty) days from the date of 
publication of this notification in the Tamil Nadu Government Gazette as provided under section 15 of the said Act 
before the Special District Revenue Officer. 


[அரசாணை இலை) ஏண்‌ 47, நீர்வள (என்‌.2)தி துறை, O7 ஜூலை 2023, ஆணி 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ சேரன்மகாதேவி வட்டம்‌, மேலச்செவல்‌ பகுதி-2 கிராமத்தில்‌ மொத்தம்‌ 3.14.52 ஹெக்டேர்‌ நிலம்‌ 
தாமிரபரணி-கருமேனியாறு-நம்பியாறு இணைப்புத்திட்டத்திற்காக வெள்ளநீர்க்கால்வாய்‌ எனப்படும்‌ பொதுநலப்‌ பயன்பாட்டிற்காகத்‌ 
தேவைப்படுவதாக உரிய அரசு உத்தேசித்து நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு 
நதிகளை இணைத்து கன்னடியன்‌ கால்வாயிலிருந்து உபரிநீரை சாத்தான்குளம்‌, திசையன்விளை ஆகிய வறட்சிப்‌ பகுதிகளுக்கு 
வெள்ளநீர்க்கால்வாய்‌ அமைக்க உபயோகப்படுத்தப்படுவதால்‌ நீர்ப்பாசன திட்டத்திற்கான சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு “WAPCOS’ 
நிறுவனத்தால்‌ சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்புச்சட்டம்‌, 1986, பிரிவு 3(3)ன்படி சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 
இந்நிலங்கள்‌ வெள்ளநீர்க்‌ கால்வாய்‌ நீர்ப்பாசன திட்டம்‌ அமைப்பதற்காக மட்டும்‌ கையகம்‌ செய்யப்படுகிறது. இத்திட்டத்திற்காக 
சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதால்‌ 2013ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு 
பெறுவதற்கும்‌ மற்றும்‌ ஒளிவுமறைவின்மைக்கும்‌ மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 6(2)-இன்படி 
சமூக தாக்க மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ள வேண்டியதில்லை. பிரஸ்தாப நிலங்களில்‌ 31.08.201 1-ல்‌ கேட்புத்‌ துறையினால்‌ முன்நுழைவு 
செய்யப்பட்டு கால்வாய்‌ தோண்டப்பட்டுவிட்டது. இத்திட்டத்திற்காக நிலங்கள்‌ கையகப்படுத்தப்படுவதன்‌ காரணமாக குடும்பங்கள்‌ 
ஏதும்‌ இடமாற்றம்‌ செய்யப்படவில்லை. மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்வு வழங்குவதற்காக சேரன்மகாதேவி சார்‌ ஆட்சியர்‌ 
நிர்வாகியாக நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. எனவே திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ சேரன்மகாதேவி வட்டத்தைச்‌ சேர்ந்த மேலச்செவல்‌ 
பகுதி-2 கிராமத்தில்‌ மேற்சொன்ன திட்டத்திற்காக 3.14.52 ஹெக்டேர்‌ பரப்பளவு கொண்ட நிலப்பகுதி கையகப்படுத்தப்படவுள்ளது 
என அறிவிக்கப்படுகிறது. அதன்‌ விரிவான விவரங்கள்‌ பின்வருகின்றன. 


6 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


அட்டவணை 


Boundaries 


A ணை ளை (ப 1 ணட கை 
2௦5 | bry [95௯ [ஷு] sed | sai | ஜட | - | - [எவவ சாமக்‌. | 


541/324 | Dry | 0.21.28 | 541/2& | 541342 [ 541/ | 541/2A 1. அயுப்கான்‌ மகன்‌ ஆதம்‌ (௭) 
3014 பெரோஸ்கான்‌ 
2. ரத்தினவேல்‌ மனைவி 
பெருமாள்‌ அம்மாள்‌ 


Regis- 
tered 
holders 


Name & address of person 
interested 


Classification 
of land 
Area under 
acquisi-tion 
Structures 


= 
2 
fo 
oy 


~ 
கடி 
~ 


1 


2 
Fal 
| 


2 


= 
[88] 
i) 
W 


10 559/3C | 559/4 | 559/3B1 


மற்றவை பைன்‌ 


2. ரத்தினவேல்‌ மனைவி 
547/ | Dry [0.00.75 | 547/1B1 547/2 547/ 
1B2A, 4B 
559/3C | Dry | 0.69.00 | 558, 371 559/4 | 559/3B2 சேர்வக்காரன்‌ மகன்‌ 
கிருஷ்ணன்‌ 


பெருமாள்‌ அம்மாள்‌ ந்‌ 
ன எ டட ரு ர ல 
மகேஷ்‌ அரவிந்தசஷன்மேனன்‌ | 925 
மற்றவை பைன்‌ 
ஆட்டோமோட்டிவ்‌ 
இன்டஸ்ட்ரியல்‌ 
ரேடியேட்டர்ஸ்‌ (பி) லிமிடெட்‌ 
560/24 | Dry [0.00.40 560/28 560/1 1. நல்லதம்பி மகன்‌ 
செளந்திரராஜன்‌ 
2. மகேஷ்‌ 
அரவிந்தசஷன்மேனன்‌ 
காப்பாளர்‌ பைன்‌ 
ஆட்டோமோட்டிவ்‌ 
இன்டஸ்ட்ரியல்‌ 
ரேடியேட்டர்ஸ்‌ (பி) லிமிடெட்‌ 


541/3A2 | Dry | 0.18.00 | 541/25 | 54135 | say | 541821 1. அயுப்கான்‌ மகன்‌ ஆதம்‌ (௭) 
30714 பெரோஸ்கான்‌ 
2. ரத்தினவேல்‌ மனைவி 
பெருமாள்‌ அம்மாள்‌ 
வெள்ளப்பாண்டி மனைவி 
பெருமாத்தாள்‌ 
559/2A | Dry | 0.08.35 | 08.35 sar 
மகேஷ்‌ அரவிந்தசஷன்மேனன்‌ 
ஆட்டோமோட்டிவ்‌ 
560/2B | Dry (0.04.04 560/3 560/2A மகேஷ்‌ அரவிந்தக்ஷன்மேனன்‌ 
மற்றவை பைன்‌ 
ஆட்டோமோட்டிவ்‌ 
இன்டஸ்ட்ரியல்‌ 
ரேடியேட்டர்ஸ்‌ (பி) லிமிடெட்‌ 


541/3B | Dry [0.43.65 | 541/5 541/3A2 i 1. அயுப்கான்‌ மகன்‌ ஆதம்‌ (௭) 
வெள்ளப்பாண்டி மனைவி 
Someete 
7 
இன்டஸ்ட்ரியல்‌ 
560/3 Dry | 0.39.10 560/2B சேர்வக்காரன்‌ மகன்‌ 
——— 


பெரோஸ்கான்‌ 
547] | Dry |0.05.05| 547/ 547/4B | 547/1A1 
1A1B 
El 
559/3B2 | Dry | 0.28.50 
ரேடியேட்டர்ஸ்‌ (பி) லிமிடெட்‌ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 7 


இந்த அறிவிக்கை, 2013 ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமாக சரியீடு பெறுவதற்கும்‌ மற்றும்‌ 
ஒளிவுமறைவின்மைக்கும்‌, மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 30/2013) 11(1) 
பிரிவின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டிருக்கும்‌ விதிமுறைகளின்‌ கீழ்‌ தொடர்புடைய அனைவருக்காகவும்‌ வெளியிடப்படுகிறது. 


தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, நதிநீர்‌ இணைப்புத்திட்டம்‌, திருநெல்வேலி மற்றும்‌ தனி வட்டாட்சியர்‌ ஆகியோரால்‌ 
யாதொரு வேலை நாட்களிலும்‌ வேலை நேரங்களிலும்‌ நிலத்தின்‌ திட்டம்‌ குறித்து ஆய்வு செய்யப்படலாம்‌. 


மேற்சொன்ன சட்டத்தின்‌ 12 ஆம்‌ பிரிவில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும்‌ வழங்கப்பட்டுள்ளவாறு, நிலத்தில்‌ நுழைதல்‌, 
யாதொரு நிலங்களை அளவெடுத்தல்‌, அடிமண்ணை தோண்டுதல்‌ அல்லது ஆழ்துளையிடுதல்‌ மற்றும்‌ இது தொடர்பான அனைத்து 
செயல்களையும்‌ முறையாகச்‌ செயல்படுத்த கேட்புத்துறையான நீர்வளத்துறை சிறப்புத்‌ திட்டக்‌ கோட்டம்‌ செயற்‌ பொறியாளர்‌ 
அலுவலருக்கு மற்றும்‌ அவரது பணியாளருக்கு அதிகாரம்‌ அளிக்கப்படுகிறது. 


இச்சட்டத்தின்‌ 11(4) ஆம்‌ பிரிவின்கீழ்‌, யாதொரு நபரும்‌ நிலத்தை விற்பனை செய்தல்‌ / வாங்குதல்‌ போன்ற யாதொரு 
பரிமாற்றங்களில்‌ ஈடுபடுதல்‌ அல்லது பரிமாற்றங்கள்‌ செய்தல்‌ அல்லது தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலரின்‌ முன்‌ அங்கீகாரம்‌ 
இன்றி இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து யாதொரு வில்லங்கங்களையும்‌ ஏற்படுத்த இயலாது. 


கையகப்படுத்துதல்‌ தொடர்பாக மறுப்புரை ஏதேனும்‌, இருப்பின்‌, இச்சட்டத்தின்‌ 15ஆம்‌ பிரிவின்‌ கீழ்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு 
இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்குள்‌ (அறுபது நாட்களுக்குள்ளாக) பற்றுள்ளவர்‌ அதனை, 
தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலரிடம்‌ அளிக்கலாம்‌. 


[அரசானை இலை) ஏனம்‌ 47, நீர்வள (ses துறை, 7 ஜூலை 2023, ஆணி 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. II(2)/WR/713(a-3)/2023 


Whereas it appears to the appropriate Government has given Administrative Sanction that a total of 0.02.79 
hectares of land is required in Ramakrishnapuram Village in Thisayanvilai Taluk in Tirunelveli District for public 
purpose namely Tamirabarani-Karumeniyar-Nambiyar interlinking Flood Carrier Canal Project. Environmental Impact 
Assessment study for the irrigation project (ie)formation of Flood Carrier canal from Kannadian Channel to Drought 
prone Areas of Sattankulam, Tisayanvillai by interlinking Tamirabarani-Karumeniyar-Nambiyar Rivers in Tirunelveli and 
Thoothukudi Districts in Tamil Nadu has been carried out by “WAPCOS” under the Section 3(3) of the Environmental 
Protection Act, 1986. The land is acquired to wit for the formation of Flood Carrier Canal. As the Environment Impact 
Assessment study has been carried out for this irrigation project, Social Impact Assessment shall not apply according 
to the provision of sub-section 2 of Section 6 of Right to Fair Compensation and Transparency in Land Acquisition, 
Rehabilitation and Resettlement Act, 2013. The Requisition body entered on the project area on 06.03.2019 canal was 
dug to Flood Carrier Project. No family was displaced due to the land acquisition. The Sub Collector, Cheranmahadevi 
is appointed as Administrator for the purpose of Rehabilitation and Resettlement. Therefore, it is notified that for the 
above said project in Ramakrishnapuram Village of Thisayanvilai Taluk in Tirunelveli District, land measuring an 
extent of 0.02.79 hectares, the details of which are specified in the Schedule below, is under acquisition. 


SCHEDULE 


Name & address of 


Boundaries } 
person interested 


Classification 
Area under 
acquisition 
Registered 
holder 


[12] 
© 
ல்‌ 
5 
ஜே 
[அ] 


ர 
E 
A 
ட்‌ 
ர 
S 


(1) (2) 
Dry 


375/4A2 371 375/4G | 375/4A1 Uikkattan 
Vijaya- S/o. Manakkan 


naranam 


Zz 


This notification is made under sub-section (1) of Section 11 to the Right to Fair Compensation and Transparency 
in Land acquisition, Rehabilitation and Resettlement Act, 2013 (Central Act 30 of 2013), to all whom it may concern. 
A plan of the land may be inspected in the Office of the Special District Revenue Officer Tamirabarani-Karumeniyar- 
Nambiyar River Linking Project, Tirunelveli and Land Acquisition Officer on any working day during the working hours. 


8 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


The Government is authorized the requiring department Executive Engineer, Water Resources Department, 
Special Project Division, Tirunelveli and his staff to enter upon a survey land, take levels of any land, dig or bore 
into the sub-soil and do all other acts required for the proper execution of their work as provided and specified in 
Section 12 of the said Act. 

Under sub-section (4) of Section 11 of the said Act, no person shall make any transaction or cause any transaction 
of land i.e. sale / purchase, etc or create any encumbrances on such land from the date of publication of this 
notification in the Tamil Nadu Government Gazette without prior approval of the Special District Revenue Officer. 

Objections to the acquisition, if any, may be filed by the person interested within 60 (Sixty ) days from the 
date of publication of this notification in the Tamil Nadu Government Gazette as provided under Section 15 of the 
said Act before the Special District Revenue Officer. 


[அரசாணை இலை) எண்‌ 47, நீர்வள (sto Qs துறை, 7 ஜூலை 2023, ஆணி 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ திசையன்விளை வட்டம்‌, சேர்ந்த இராமகிருஷ்ணாபுரம்‌ கிராமத்தில்‌ கூடுதலாக 0.02.79 
ஹெக்டேர்‌ நிலம்‌ தாமிரபரணி-கருமேனியாறு-நம்பியாறு இணைப்புத்திட்டத்திற்காக வெள்ளநீர்க்கால்வாய்‌ எனப்படும்‌ 
பொதுநலப்‌ பயன்பாட்டிற்காகத்‌ தேவைப்படுவதாக உரிய அரசு உத்தேசித்து நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தாமிரபரணி, 
கருமேனியாறு, நம்பியாறு நதிகளை இணைத்து கன்னடியன்‌ கால்வாயிலிருந்து உபரி நீரை சாத்தான்குளம்‌, திசையன்விளை ஆகிய 
வறட்சி பகுதிகளுக்கு வெள்ளநீர்‌ கால்வாய்‌ அமைக்க உபயோகப்படுத்தப்படுவதால்‌ நீர்ப்பாசன திட்டத்திற்கான சுற்றுச்சூழல்‌ 
மதிப்பீட்டு ஆய்வு “WAPCOS” நிறுவனத்தால்‌ சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்புச்சட்டம்‌ 1986 பிரிவு 3(3)ன்படி சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு 
மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலங்கள்‌ வெள்ளநீர்க்‌ கால்வாய்‌ நீர்ப்பாசனத்திட்டம்‌ அமைப்பதற்காக மட்டும்‌ கையகம்‌ 
செய்யப்படுகிறது. இத்திட்டத்திற்காக சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதால்‌ 2013ஆம்‌ ஆண்டு நிலம்‌ 
கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு பெறுவதற்கும்‌ மற்றும்‌ ஒளிவு மறைவின்மைக்கும்‌ மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான 
உரிமைச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 6(2) னீ கீழ்‌ சமூக தாக்க மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளும்‌ தேவை எழவில்லை. பிரஸ்தாப நிலங்களில்‌ 
06.03.2019 அன்று கேட்புத்‌ துறையினால்‌ முன்நுழைவு செய்யப்பட்டு கால்வாய்‌ தோண்டப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக நிலங்கள்‌ 
கையகப்படுத்தப்படுவதன்‌ காரணமாக குடும்பங்கள்‌ ஏதும்‌ இடமாற்றம்‌ செய்யப்படவில்லை. மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்வு 
வழங்குவதற்காக சேரன்மகாதேவி சார்‌ ஆட்சியர்‌ நிர்வாகியாக நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. எனவே திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ 
திசையன்விளை வட்டத்தைச்‌ சேர்ந்த இராமகிருஷ்ணாபுரம்‌ கிராமத்தில்‌ மேற்சொன்ன திட்டத்திற்காக கூடுதலாக 0.02.79 ஹெக்டேர்‌ 
பரப்பளவு கொண்ட நிலப்பகுதி கையகப்படுத்தப்படவுள்ளது என அறிவிக்கப்படுகிறது. அதன்‌ விரிவான விவரங்கள்‌ பின்வருகின்றன. 


அட்டவணை 


நிலத்தின்‌ மீது புற்று 
இருப்பவரினர்‌ பெயரும்‌ 
முகவரியும்‌ 


பரப்பளவு 

கட்டுமானங்கள்‌ 
பதிவு செய்து 

வைத்து்ளவர்‌ 


வி 

௮ 8 
aH 
a3 
a 
=] 

டு 5 
2° 
a 


ot | | (4) கணண ட _{@ 101 க | | 


375/4A2 | புன்செய்‌ | 0.02.79 எண்‌ 20 விஜய 375/4G | 375/4A1 உய்க்காட்டான்‌ 2187 
நாராயணம்‌ த/பெ. மனக்கண்‌ 


இந்த அறிவிக்கை, 2013 ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமாக சரியீடு பெறுவதற்கும்‌ மற்றும்‌ 
ஒளிவுமறைவின்மைக்கும்‌, மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 30/2013) 11(1) பிரிவின்‌ 
கீழ்‌ வழங்கப்பட்டிருக்கும்‌ விதிமுறைகளின்‌ கீழ்‌ தொடர்புடைய அனைவருக்காகவும்‌ வெளியிடப்படுகிறது. 


தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌ தாமிரபரணி-கருமேனியாறு-நம்பியாறு இணைப்புத்‌ திட்டம்‌ திருநெல்வேலி ஆகியோரால்‌ 
யாதொரு வேலை நாட்களிலும்‌ வேலை நேரங்களிலும்‌ நிலத்தின்‌ திட்டம்‌ குறித்து ஆய்வு செய்யப்படலாம்‌. 


மேற்சொன்ன சட்டத்தின்‌ 12 ஆம்‌ பிரிவில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும்‌ வழங்கப்பட்டுள்ளவாறு, நிலத்தில்‌ நுழைதல்‌, 
யாதொரு நிலங்களை அளவெடுத்தல்‌, அடிமண்ணை தோண்டுதல்‌ அல்லது ஆழ்துளையிடுதல்‌ மற்றும்‌ இது தொடர்பான அனைத்து 
செயல்களையும்‌ முறையாகச்‌ செயல்படுத்த கேட்புத்துறையான நீர்வளத்துறை சிறப்புத்‌ திட்டக்‌ கோட்டம்‌ செயற்பொறியாளர்‌ 
அலுவலருக்கு மற்றும்‌ அவரது பணியாளருக்கு அதிகாரம்‌ அளிக்கப்படுகிறது. 

இச்சட்டத்தின்‌ 11(4) ஆம்‌ பிரிவின்கீழ்‌, யாதொரு நபரும்‌ நிலத்தை விற்பனை செய்தல்‌ / வாங்குதல்‌ போன்ற யாதொரு 
பரிமாற்றங்களில்‌ ஈடுபடுதல்‌ அல்லது பரிமாற்றங்கள்‌ செய்தல்‌ அல்லது தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌ அங்கீகாரம்‌ இன்றி 
இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து யாதொரு வில்லங்கங்களையும்‌ ஏற்படுத்த இயலாது. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 9 


கையகப்படுத்துதல்‌ தொடர்பாக மறுப்புரை ஏதேனும்‌, இருப்பின்‌, இச்சட்டத்தின்‌ 15ஆம்‌ பிரிவின்‌ கீழ்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு 
இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்குள்‌ (அறுபது நாட்களுக்குள்ளாக) பற்றுள்ளவர்‌ அதனை, தனி 
மாவட்ட வருவாய்‌ அலுவலரிடம்‌ அளிக்கலாம்‌. 


ட்‌ அரசாணை இலை) ஏனம்‌ 48, நீர்வள (sre 2s துறை, 7 ஜூலை 2023, ஆணி 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No. II(2)/WR/713(a-4)/2023 


Whereas it appears to the appropriate Government has given Administrative Sanction that a total of 0.23.00 
hectares of land is required in the Konganthanparai Village in Palayamkottai Taluk in Tirunelveli District for public 
purpose, namely Tamirabarani-Karumeniyar-Nambiyar interlinking Flood Carrier Canal Project. Environmental Impact 
Assessment study for the irrigation project(i.e) Formation of flood carrier Canal from Cannadian channel to Drought 
Prone Areas of Sathankulam, Thisayanvilai by interlinking Tamirabarani, Karumeniyar, Nambiyar rivers in Tirunelveli 
and Tuticorin Districts in Tamil Nadu has been carried out by 'WAPCOS' under the Section 3(3) of the Environmental 
Protection Act, 1986. The land is acquired to wit for the formation of Flood Carrier Canal. As the Environmental Impact 
Assessment Study has been carried out for this Irrigation Project, Social Impact Assessment shall not apply according 
to the provision of Sub Section 2(6) of Right to Fair Compensation and Transparency in Land Acquisition, Rehabilitation 
and Resettlement Act, 2013 . The Requisition body entered on the 03.12.2010 for Survey No.5/1A1A1 canal was dug 
to Flood carrier Project. No family was displaced due to the land acquisition. The Sub Collector, Tirunelveli is appointed 
as Administrator for the purpose of Rehabilitation and Resettlement. Therefore, it is notified that for the above said 
project in the Konganthanparai Village of Palayamkottai Taluk in Tirunelveli District, land measuring an extent of 
0.23.00 hectare, the details of which are specified in the Schedule below, is under acquisition: 


THE SCHEDULE 


= we Boundaries 
ள்‌ Ae) os [2௫] 5 
SI. 5 ட்‌ Zz; & ES g பி Name & address of person 3 Oo 
No. Ss =} 23 6 2 interested BR 
g 261 285 N |E 8 wi) ete 58 
a ட Io 2) (ட்‌ 
(1) (2) (3) (4) (5) (6) | (7) (8) (9) 
1 | 5/1A1A1] Dry | 0.23.00 | 9,10,11 | 12 | 5/1A2, 6 - - | Patta No. 443 443 
5/2A1, 1.Others Veluthevar 
5/2B, 4 2. Others V.T. Moses 


3. Others Rajarathinam 

4. Others Thangasami Nadar 
5. Others Yovan Nadar 

6. Others Masilamani Nadar 
7. Others Thangadurai Nadar 
8. Others Samuel Nadar 

9. Others Vethamani Nadar 
10. Others Chelliah Nadar 
11. Others Kovilpillai Nadar 
12. Others Rathinam Nadar 
13. Others Danielkovil Pichai 
14. Others Kovilpillai Nadar 
15. Others Duraisami Nadar 
16. Others Thangaraj 

17. Others Chellapandian 

18. Others Samraj 


10 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


Boundaries 


Name & address of person 
interested 


SI. 
No. 


Classification 
of land 
Area under 
acquisition 
Structures 
Trees 
Registered 
holder 


Survey No. 


(1) | (2) (3) (4) (5) (6) | (7) (8) (9) 
19. Others Samuel Nadar 

20. Others Ponraj 

21. Others Ponnu 


22. Muthu 
S/o. Manickampillai 


23. Madhumala 
W/o. Easwaramoorathi 


24.Rajammaal W/o. Paul 
25.Manikandan S/o. Subbiah 
26.Jalili W/o. Mukamad Iqbal 
27.Selvamohan S/o. Thangaiah 
28.Vijaya W/o. Selvamohan 
29.Mahalingam S/o. Velladurai 


30.lliyas Tajudeen Ahamad 
S/o. Hasan Kadhar 


31.Selvakumar S/o.Mikale 
George 


32.Yazar Arahpath 
S/o. Shakul Hameed 


33.Vasantha S/o. Thangappan 
34.Jeyalakshmi W/o. Srinivasan 


35.Shakul Hameed Januba 
S/o. Mooshakalim 


Total 0.2300 


This notification is made under sub-section (1) of Section 11 of the Right to Fair Compensation and Transparency 
in Land acquisition, Rehabilitation and Resettlement Act, 2013 (Central Act 30 of 2013), to all whom it may concern. 


A plan of the land may be inspected in the Office of the Special District Revenue Officer, River linking Project, 
Tirunelveli and Land Acquisition Officer on any working day during the working hours. 


The Government is authorized the requiring department Executive Engineer, Water Resources Department, 
Special Project Division, Tirunelveli and his staff to enter upon a survey land, take levels of any land, dig or bore 
into the sub-soil and do all other acts required for the proper execution of their work as provided and specified in 
Section 12 of the said Act. 


Under sub-section (4) of Section 11 of the said Act, no person shall make any transaction or cause any transaction 
of land i.e. sale / purchase, etc or create any encumbrances on such land from the date of publication of this notification 
in the Tamil Nadu Government Gazette without prior approval of the Special District Revenue Officer, River linking 
Project, Tirunelveli. 


Objections to the acquisition, if any, may be filed by the person interested within 60 (Sixty ) days from the date 
of publication of this notification in the Tamil Nadu Government Gazette as provided under section 15 of the said Act 
before the Special District Revenue Officer, River linking Project, Tirunelveli 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 11 


[அரசாணைர இலை) ஏனம்‌ 48, நீர்வள (sro Qs துறை, 7 ஜூலை 2023, ஆனி 22, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ பாளையங்கோட்டை வட்டம்‌, கொங்கந்தான்பாறை கிராமத்தில்‌ மொத்தம்‌ 
0.23.00 ஹெக்டேர்‌ நிலம்‌ தாமிரபரணி கருமேனியாறு-நம்பியாறு இணைப்புத்திட்டத்திற்காக வெள்ளநீர்க்கால்வாய்‌ 
எனப்படும்‌ பொதுநலப்‌ பயன்பாட்டிற்காகத்‌ தேவைப்படுவதாக உரிய அரசு உத்தேசித்து நிர்வாக அனுமதி 
வழங்கப்பட்டுள்ளது.  தாமிரபரணி-கருமேனியாறு-நம்பியாறு நதிகளை இணைத்து கன்னடியன்‌ கால்வாயிலிருந்து 
உபரிநீரை சாத்தான்குளம்‌, திசையன்விளை ஆகிய வறட்சிப்‌ பகுதிகளுக்கு வெள்ளநீர்க்கால்வாய்‌ அமைக்கும்‌ 
திட்டத்திற்கான சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு “WAPCOS” நிறுவனத்தால்‌ சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்பு சட்டம்‌ 1986, 
பிரிவு 3(3)-ன்‌ படி சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலங்கள்‌ வெள்ளநீர்க்கால்வாய்‌ நீர்பாசனத்திட்டம்‌ 
அமைப்பதற்காக மட்டும்‌ கையகம்‌ செய்யப்படுகிறது. இத்திட்டத்திற்காக சுற்றுச்சூழல்‌ மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதால்‌ 
2013 ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு பெறுவதற்கும்‌ மற்றும்‌ ஒளிவுமறைவின்மைக்கும்‌ மறுவாழ்வு 
மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்சட்டத்தின்‌ பிரிவு 6(2)-ன்‌ கீழ்‌ சமூக தாக்க மதிப்பீட்டாய்வு மேற்கொள்ளும்‌ தேவை எழவில்லை. 
பிரஸ்தாப புல sot. 5/A1AIAL புன்செய்‌ நிலங்களில்‌ 03.12.2010 அன்று கேட்புத்துறையினரால்‌ முன்‌ நுழைவு செய்து வெள்ளநர்க்‌ 
கால்வாய்‌ தோண்டப்பட்டுவிட்டது. இத்திட்டத்திற்காக 0.23.00 ஹெக்டேர்‌ நிலம்‌ கையகப்படுத்தப்படுவதன்‌ காரணமாக குடும்பங்கள்‌ 
ஏதும்‌ இடமாற்றம்‌ செய்யப்படவில்லை. மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்வு வழங்குவதற்காக திருநெல்வேலி சார்‌ ஆட்சியர்‌ நிர்வாகியாக 
நியமனம்‌ செய்யப்பட்டுள்ளார்‌. எனவே திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ பாளையங்கோட்டை வட்டத்தைச்‌ சேர்ந்த கொங்கந்தான்பாறை 
கிராமத்தில்‌ மேற்சொன்ன திட்டத்திற்காக 0.23.00 ஹெக்டேர்‌ பரப்பளவு கொண்ட நிலப்பகுதி கையகப்படுத்தப்படவுள்ளது என 
அறிவிக்கப்படுகிறது. அதன்‌ விரிவான விவரங்கள்‌ பின்வருகின்றன. 


அட்டவணை 


நிலத்தின்‌ மீது புற்று இருப்பவரினர்‌ 
பெயரும்‌ முகவரியும்‌ 


னர்‌ 
'நிலத்தினர்‌ வகை 
உரர்ள நிலத்தின்‌ 
பரப்பளவு 
கட்டுமானங்கசர்‌ 


qe 
நில அளவை 
ஊகயகப்படுத்தப்பட 


ய உண வ பயை ப 


5/1A1A1 [புஞஜ்சை।| 0.2300 | 9, ன 12 | 5/1A2, . மற்றவை வேலுத்தேவர்‌ 
. மற்றவை வி.டி.மோசஸ்‌ 
, . மற்றவை ராஜரத்தினம்‌ 
- மற்றவை தங்கசாமி நாடார்‌ 
. மற்றவை யோவான்‌ நாடார்‌ 
. மற்றவை மாசிலாமணி நாடார்‌ 
. மற்றவை தங்கத்துரை நாடார்‌ 
. மற்றவை சாமுவேல்‌ நாடார்‌ 
. மற்றவை வேதமணி நாடார்‌ 
. மற்றவை செல்லையா நாடார்‌ 
. மற்றவை கோயில்பிள்ளை நாடார்‌ 
. மற்றவை ரத்தினம்‌ நாடார்‌ 
. மற்றவை டனியல்கோயில்பிச்சை 
. மற்றவை கோயில்பிள்ளை நாடார்‌ 
. மற்றவை துரைச்சாமி நாடார்‌ 
. மற்றவை தங்கராஜ்‌ 
. மற்றவை செல்லப்பாண்டியன்‌ 
. மற்றவை சேம்‌ ராஜ்‌ 
. மற்றவை சாமுவேல்‌ நாடார்‌ 
. மற்றவை பொன்ராஜ்‌ 
. மற்றவை பொன்னு 
. முத்து த/பெ.மாணிக்கம்‌ பிள்ளை 
. மதுமாலா ௧க,/பெ.ஈஸ்வரமூர்த்தி 
. ராஜம்மாள்‌ க/பெ.பால்‌ 
. மணிகண்டன்‌ த,/பெ.சுப்பையா 
. ஜலிலா ௧,/பெ.முகம்மது இக்பால்‌ 
. செல்வமோகன்த/பெ.தங்கையா 
. விஜயா க/பெ.செல்வமோகன்‌ 


12 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


நிலத்தின்‌ மீது புற்று இருப்பவரினர்‌ 
பெயரும்‌ முகவரியும்‌ 


ஊகயகப்படுத்தப்பட 
உ௱ர்ள நிலத்திளர்‌ 


= 
NS 
ஸு 


29. மகாலிங்கம்‌ த/பெ.வெள்ளத்துரை 
30. இலியாஸ்‌ தாஜுதீன்‌ அகமது 
த/பெ. ஹசன்‌ காதர்‌ 

31. செல்வகுமார்‌ 

த/பெ. மைக்கேல்‌ ஜார்ஜ்‌ 

32. யாசர்‌ அரபாத்‌ 

த/பெ. ஷாகுல்‌ ஹமீது 

33. வசந்தா க/பெ.தங்கப்பன்‌ 

34. ஜெயலெட்சுமி ௧க,/பெ.ஸ்ரீநிவாசன 
35. ஷாகுல்‌ ஹமீது ஜனுபா 

த/பெ. மூசாகலீம்‌ 


fa ete 


: 
ண்‌ 55 
4 


மொத்தம்‌ 


இந்த அறிவிக்கை, 2013ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு பெறுவதற்கும்‌ மற்றும்‌ 
ஒளிவுமறைவின்மைக்கும்‌, மறுவாழ்வு மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 30/2013) 11(1) 
பிரிவின்‌ கீழ்‌ வழங்கப்பட்டிருக்கும்‌ விதிமுறைகளின்‌ கீழ்‌ தொடர்புடைய அனைவருக்காகவும்‌ வெளியிடப்படுகிறது. 


தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, நதிநீர்‌ இணைப்புத்திட்டம்‌, திருநெல்வேலி மற்றும்‌ நில எடுப்பு அலுவலர்‌ ஆகியோரால்‌ 
யாதொரு வேலை நாட்களிலும்‌ வேலை நேரங்களிலும்‌ நிலத்தின்‌ திட்டம்‌ குறித்து ஆய்வு செய்யப்படலாம்‌. 


மேற்சொன்ன சட்டத்தின்‌ 12ஆம்‌ பிரிவில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள மற்றும்‌ வழங்கப்பட்டுள்ளவாறு, நிலத்தில்‌ நுழைதல்‌, யாதொரு 
நிலங்களை அளவெடுத்தல்‌, அடிமண்ணை தோண்டுதல்‌ அல்லது ஆழ்துளையிடுதல்மற்றும்‌ இதுதொடர்பான அனைத்து செயல்களையும்‌ 
முறையாகச்செயல்படுத்த கேட்புத்துறையான நீர்வளத்‌ துறை செயற்பொறியாளர்‌ அலுவலருக்கு மற்றும்‌ அவரதுபணியாளருக்கு அதிகாரம்‌ 
அளிக்கப்படுகிறது. 


இச்சட்டத்தின்‌ 11(4) ஆம்‌ பிரிவின்‌ கீழ்‌, யாதொரு நபரும்‌ நிலத்தை விற்பனை செய்தல்‌ / வாங்குதல்‌ போன்ற யாதொரு 
பரிமாற்றங்களில்‌ ஈடுபடுதல்‌ அல்லது பரிமாற்றங்கள்‌ செய்தல்‌ அல்லது தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, நதிநீர்‌ இணைப்புத்திட்டம்‌, 
திருநெல்வேலி முன்‌ அங்கீகாரம்‌ இன்றி இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து யாதொரு வில்லங்கங்களையும்‌ ஏற்படுத்த 
இயலாது. 
கையகப்படுத்துதல்‌ தொடர்பாக மறுப்புரை ஏதேனும்‌, இருப்பின்‌, இச்சட்டத்தின்‌ 15 ஆம்‌ பிரிவின்‌ கீழ்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு 
இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்ட நாளிலிருந்து 60 நாட்களுக்குள்‌ (அறுபது நாட்களுக்குள்ளாக) பற்றுள்ளவர்‌ அதனை, 
தனி மாவட்ட வருவாய்‌ அலுவலர்‌, நதிநீர்‌ இணைப்புத்திட்டம்‌, திருநெல்வேலியிடம்‌ அளிக்கலாம்‌. 


அரசாணை நிலை) எண்‌ 49, நீர்வள (என்‌2த்‌ துறை, 17 ஜூலை 2023, 
ஆடி 1 சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


No. II(2)/WRI/713(a-5)/2023 


Whereas it appears to the Government that a total of 0.46.2 hectares of land is required in the Pirancheri Village 
in Cheranmahadevi Taluk in Tirunelveli District for public purpose, namely ரா Inter linking of Tamirabarani, Nambiyaru 
and Karumeniyar rivers for the Flood Carrier Canal Project. 


Now, therefore a declaration is made hereby that a piece of land measuring 0.46.2 hectares is under acquisition 
for the above said project in the Pirancheri Village in Cheranmahadevi Taluk in Triunelveli District whose detailed 
description is as follows: 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY ig 


| 
Type 
of title 


Name and address 
of person interested N Ee 5 
@ () 0) 
73/1A | Patta | Dry | 0.19.5 | Arulmigu 73/1B | 73/1B 72 
No:1 Narayanaswamy Kovil 
119/28C | Patta | Dry | 0.01.5 | Arulmigu 119/ | 119/ | 119/21 | 119/ 
No:1 Narayanaswamy Kovil | 28B | 28B 27C 
120/1C | Patta | Dry | 0.08.5 | Arulmigu 120/ | 121 120/2 | 120/2 
No:1 Narayanaswamy Kovil | 1B 
124/5A | Patta | Dry | 0.07.7 | Arulmigu 124/ | 124/ 117 Mela- 
No:1 Narayanaswamy Kovil | 18B 5B seval 
Village 
124/20B | Patta | Dry | 0.01.5 | Arulmigu Swamy 124/4 | 124/ 124/ 
No:1 Venkatachalapathy 18C 20A 
127/7A | Patta | Dry | 0.03.5 | Arulmigu 127/ | 127/8 
No:1 Narayanaswamy 7B, 
Kovil 124 


119/28B | Patta | Dry} 0.00.5 | Arulmigu 119/ | 120 119/ 
No:1 Narayanaswamy 28A 28C, 
Kovil 119/21, 
119/29 
119/30 | Patta | Dry | 0.02.0 | Arulmigu 119/21 | 119/ | 119/19, | 119/10 
No:1 Narayanaswamy Kovil 21 119/20 
124/20A| Patta | Dry | 0.01.5 | Arulmigu Swamy 124/ | 124/ 124/ 124/ 
No:4 Venkatachalapathy 20B 18B 18B 18B 
ட்‌ _ ப eee ee ee eee 


This declaration is made after hearing of objections of persons interested and due enquiry as provided under 
Section 15 of the Right to Fair Compensation and Transparency in Land Acquisition, Rehabilitation and Resettlement Act, 2013 
(Central Act 30 of 2013). The number of families likely to be resettled due to land acquisition is Nil. 


Area under 
acquisition (in 
hectare) 


(1) 


1 


S 
= 
8 


2 


3 


4 


5 


7 


FR REEL ELL 
ste] 31 34 29 42/2) 33) ௨௭௯௦ 
பப ப பு பு பு புத 
டி Plinth 
= area 


Mines of coal, iron-stone, slate or other minerals lying under the said land or any particular portion of the said 
land, except such parts of the mines and minerals which may be required to be dug or removed or used during the 
construction phase of the project for the purpose of which the land is being acquired, are not needed. 


A plan of the land may be inspected in the office of the Land Acquisition Officer, O/o Special Tahsildar (L.A), 
River Linking Project, Unit | Ambasamudram @ Cheranmahadevi and O/o Executive Engineer, Water Resources 
Department, Nambiyar Reservoir Project Division, Vallioor on any working day. 


படிவம்‌-/| 
16-ஆம்‌ விதியைக்‌ காண்க 
விளம்புகை 


அரசாணை நிலை) என்‌ 49, நீர்வள (என்‌த்‌ துறை, 17 ஜூலை 2023, 
ஆடி 7 சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./ 


பொதுத்தேவைக்காக அதாவது தாமிரபரணி, நம்பியாறு மற்றும்‌ கருமேனியாறு இணைப்புத்திட்டத்திற்காக 
வெள்ளநீர்க்கால்வாய்‌ அமைக்க திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ சேரன்மகாதேவி வட்டத்தில்‌ உள்ள பிராஞ்சேரி கிராமத்தில்‌ 
இருக்கும்‌ மொத்தப்‌ பரப்பளவான 0.46.2 ஹெக்டேர்‌ நிலம்‌ தேவைப்படுகிறது என அரசு கருதுவதால்‌ திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ 
சேரன்மகாதேவி வட்டத்தில்‌ பிராஞ்சேரி கிராமத்தில்‌ மேற்சொன்ன அரசுத்திட்டத்திற்காக கையகப்படுத்துதலில்‌ 0.46.2 ஹெக்டேர்‌ 
நிலம்‌ குறித்து விளம்புகை செய்வது குறித்தான விவரங்கள்‌ பின்வருமாறு. 


14 TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


நிலத்தின்‌ மீது பற்றுள்ள 
நபரின்‌ பெயரும்‌ 


ஊகயகப்பத்தப்பட 
2 oom நிலத்திளர்‌ 
பரப்பளவு 
(ஹெக்டேரில்‌) 


டக | 


மு ்‌ 
72 
[2 
2 
117 


மே 


பி 
ப்‌ 


7) 
0.19.5 மற்றவை அருள்மிகு 73/1B 
நாராயணசுவாமி 
கோவில்‌ 
0.01.5 மற்றவை அருள்மிகு 119/ 119/21 
நாராயணசுவாமி 28B 
கோவில்‌ 
0.08.5 மற்றவை அருள்மிகு 120/1 120/ 
நாராயணசுவாமி 
கோவில்‌ 
0.07.7 மற்றவை அருள்மிகு 124/ 
நாராயணசுவாமி 182 
கோவில்‌ 
0.01.5 மற்றவை அருள்மிகு 124/4 124/ 
சுவாமி வெங்கடாசலபதி 204, 
0.03.5 மற்றவை அருள்மிகு 127/8 
நாராயணசுவாமி ர 
கோவில்‌ 
J 0.00.5 மற்றவை அருள்மிகு 119/ 119/ 
[ நாராயணசுவாமி 28A 28C, 
கோவில்‌ 119/21, 
119/29 
0.02.0 மற்றவை அருள்மிகு 119/21 119/19, 
செய்‌ நாராயணசுவாமி 119/20 
கோவில்‌ 
பட்டா 0.01.5 மற்றவை அருள்மிகு 124/ 
ai சுவாமி வெங்கடாசலபதி | 206 | 18B 


2013ஆம்‌ ஆண்டு நிலம்‌ கையகப்படுத்துதலில்‌ நியாயமான சரியீடு பெறுவதற்கும்‌ மற்றும்‌ ஒளிவுமறைவின்மைக்கும்‌, மறுவாழ்வு 
மற்றும்‌ மறுகுடியமர்விற்கான உரிமைச்சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ 30/2013) 15 ஆம்‌ பிரிவின்‌ கீழ்‌ வகை செய்யப்பட்டவாறு பற்றுள்ள 
நபரின்‌ மறுப்புரைகளைக்‌ கேட்ட பின்னரும்‌ உரிய விசாரணைக்குப்‌ பின்னரும்‌ இந்த விளம்புகை தயாரிக்கப்பட்டுள்ளது. நிலம்‌ 
கையகப்படுத்துவதன்‌ காரணமாக மறுகுடியமர்வுக்கு வாய்ப்பான குடும்பங்களின்‌ எண்ணிக்கை ஏதுமில்லை. 


புன்‌ 
செய்‌ 
புன்‌ 
செய்‌ 
புன்‌ 
செய்‌ 
புன்‌ 
செய்‌ 
புன்‌ 
செய்‌ 
புன 
செய்‌ 


Or 
த. 3 


= 
int 


திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள சேரன்மகாதேவி வட்டம்‌, பிராஞ்சேரி கிராமத்தின்‌ 0.46.2 ஹெக்டேர்‌ பரப்பளவு 
(ஹெக்டேரில்‌) கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலத்தில்‌ மேற்சொன்ன திட்டத்தின்‌ நோக்கத்திற்காக கட்டுமான நிலையின்‌ போது 
அத்தகைய நிலப்பரப்பை தோண்டும்‌ போது (அ) அகற்றும்‌ போது அல்லது பயன்படுத்தக்‌ கூடிய சுரங்கங்கள்‌ (அ) கனிமங்கள்‌ 
நீங்கலாக, மேற்சொன்ன நிலப்பகுதியில்‌ படிந்துள்ள நிலக்கரி, இரும்பு (அ) ஏனைய கனிமங்கள்‌ தேவையில்லை. 

யாதொரு வேலை நாட்களிலும்‌ நிலம்‌ கையகப்படுத்தும்‌ அலுவலரின்‌ தனிவட்டாட்சியர்‌ (நி.எ), நதிநீர்‌ இணைப்புத்திட்டம்‌, 
அலகு-1, அம்பாசமுத்திரம்‌ (இ) சேரன்மகாதேவி அலுவலகத்தில்‌ மற்றும்‌ செயற்பொறியாளர்‌, நீர்வளத்துறை, நம்பியாறு நீத்தேக்க 
திட்டக்‌ கோட்டம்‌, வள்ளியூர்‌ அலுவலகத்தில்‌ திட்ட வரைபடத்தை பார்வையிடலாம்‌. 

சந்தீப்‌ சக்சேனா, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


